GOVERNMENT OF TAMIL NADU 

2011 


[ Regd . No . TNICCN/ 467 / 2009 - 11 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[Price : Re . 0 .80 Paise . 


பாடு 


Al - 


A 


கபட் 


LE 
கா 


தமிழ்நாடு அரசிதழ் 
சிறப்பு வெளியீடு ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


- 


- 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


மையே வெட் 


வல்லும் 


No. 268A ] 


சென்னை, வியாழக்கிழமை , ஆகஸ்ட் 18 , 2011 
ஆவணி 1 , திருவள்ளுவர் ஆண்டு - 2042 


பகுதி IV - பிரிவு 1 


தமிழ்நாடு சட்டமுன்வடிவுகள் 


2011 - ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 18 - ஆம் நாளன்று தமிழ்நாடு 
சட்டமன்றப் பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்டமுன்வடிவு , 
நோக்க காரண விளக்கவுரையுடன் சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை 
விதிகளின் 130 - ஆம் விதியின் கீழ்பொதுத்த கவலுக்காக 
வெளியிடப்படுகின்றது . 

சட்டமன்றப் பேரவை சட்டமுன்வடிவு எண் 14 / 2011 


2006 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு விவசாயத் தொழிலாளர்கள் - விவசாயிகள் 
(சமூக பாதுகாப்பு மற்றும் நலம் ) சட்டத்தை நீக்கம் 

செய்வதற்கானதொரு சட்டமுன்வடிவு . 


இந்தியக் குடியரசின் அறுபத்து இரண்டாம் ஆண்டில் , தமிழ்நாடு மாநிலச் 
சட்டமன்றப் பேரவையால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக: 


1 . ( 1) இந்தச் சட்டம் 2011 ஆம் ஆண்டு தமிழ்நாடு விவசாயத் தொழிலாளர்கள் - குறுந்தலைப்பும் 
விவசாயிகள் (சமூகப் பாதுகாப்பு மற்றும் நலம் ) நீக்கச் சட்டம் என வழங்கப் பெறும் . தொடக்கமும் . 


தமிழ்நாடு 
சட்டம் 
29/ 2006 . 


( 2 ) இது , மாநில அரசு , அறிவிக்கையின் வாயிலாகக் குறித்துரைக்கக்கூடிய , 
அத்தகைய தேதியன்று நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 
2 . 2006 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு விவசாயத் தொழிலாளர்கள் - விவசாயிகள் நீக்கம் . 
( சமூகப் பாதுகாப்பு மற்றும் நலம் ) சட்டமானது இதன் மூலம் நீக்கம் செய்யப்படுகிறது . 
3 . இச்சட்டம் தொடங்கிய தேதியன்று தமிழ்நாடு விவசாயத் தொழிலாளர்கள் - விவசாயிகள் தமிழ்நாடு 
சமூகப் பாதுகாப்பு மற்றும் நல நிதியத்தில் வரவு வைக்கப்பட்ட தொகையானது , அரசினால் விவசாயத் 
குறித்துரைக்கப்படக்கூடிய அத்தகைய பிற நிதியம் அல்லது கணக்குத் தலைப்புக்கு 

தொழிலாளர்கள் 

விவசாயிகள் 
மாற்றம் செய்யப்படுதல் வேண்டும் . 

சமூகப் 
பாதுகாப்பு 
மற்றும் நல 
நிதியத்தில் 

சேர்ந்துள்ள 
DTP IV - 1 Ex . 268( T ) - 1 [ 1 ] 

தொகைகளை 
மாற்றம் 
செய்தல் . 


நோக்க - காரண விளக்கவுரை 


அவ்வாறான நிலைவேண்டிய உதவித் தொகாடு சட்டம் 29/2006 ) இணைய 


2006 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு விவசாயத் தொழிலாளர்கள் - விவசாயிகள் (சமூகப் 
பாதுகாப்பு மற்றும் நலம் ) சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 29/ 2006 ) இணைப்புப் பட்டியலிலேயே 
பயனாளிகள் பெறவேண்டிய உதவித் தொகையின் அளவானது குறித்துரைக்கப்பட்டுள்ளது . 
அவ்வாறான நிலையில் , உதவித் தொகையின் அளவானது மாற்றம் செய்யப்பட வேண்டும் 
எனும்போதெல்லாம் திருத்தமொன்று தேவையாகிறது ; அதுவே நடைமுறையைச் 
சிக்கலானதாகவும் இடைஞ்சல் நிறைந்ததாகவும் ஆக்குகிறது . மேலும் மேற்சொன்ன 
29 / 2006 எனும் எண்ணிட்ட தமிழ்நாடு சட்டத்தின் 7 - ஆம் பிரிவின்படி , விவசாயத் 
தொழிலாளர்கள் - விவசாயிகள் நல வாரியமானது நலத்திட்டத்தினை நிர்வகிப்பதற்குப் 
பொறுப்பானதாகும் . மேலும் அந்த வாரியமானது அந்தச் செயல் திட்டத்தின் மூலம் அதற்கு 
வழங்கப்படக்கூடிய அத்தகைய அதிகாரங்களைச் செலுத்துதலும் , அத்தகைய அலுவல்களை 
ஆற்றுதலும் வேண்டும் . ஆனால் ,விவசாயத் தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் நலத்திற்கான 
செயற்திட்டமானது வருவாய்த் துறை அலுவலர்களால் மட்டுமே செயல்படுத்தப்படுகிறது . 
எனவே நலத்திற்கான செயற்திட்டத்தைச் செயல்படுத்துவதில் வாரியத்தின் பங்கானது 
மிகவும் குறைவானதாக இருக்கிறது . மேற்சொன்ன சட்டத்தின் கீழ் வாரியத்தை 
அமைத்துருவாக்குவதும் மற்றும் அதன் அலுவல் சாரா உறுப்பினர்களை நியமிப்பதும் 
அரசுக்குக் கூடுதல் செலவினமாக அமைகிறது . 2005 - ஆம் ஆண்டில் தமிழக 
முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்புத் திட்டமானது நலவாரியம் ஒன்றை 
அமைத்துருவாக்காமலேயே செயற்படுத்தப்பட்டுள்ளது . மேலும் உழவர் பாதுகாப்புத் 
திட்டமானது தற்காலச் சூழலுக்கு ஏற்றாற்போல் சீரமைக்கப்பட்டு விவசாயத் 
தொழிலாளர்கள் , குறு மற்றும் சிறு விவசாயிகள் மற்றும் அவர்தம் குடும்பங்களுக்கு சமூகப் 
பாதுகாப்புத் திட்டத்தை வழங்குவதன் மூலம் , அவர்தம் வாழ்வில் எதிர்கொள்ளும் இடர் 
வரவிலிருந்தும் , நிச்சயமற்ற தன்மையில் இருந்தும் பாதுகாக்கும் பொருட்டு அவர்களுக்கு 
நிதி உதவிகள் வழங்கும் வகையில் நடைமுறைப்படுத்துவதெனக் கருதப்பட்டுள்ளது . 


எது வருவாய்து விவசாயத் தொழில் செலுத்துதலும் , அக்க 


2 . எனவே , அரசானது மேற்சொன்ன 29 / 2006 எனும் எண்ணிட்ட தமிழ்நாடு 
சட்டத்தை நீக்கம் செய்வதென முடிவு செய்துள்ளது . 

3 . இச்சட்டமுன்வடிவு மேற்சொன்ன முடிவிற்குச் செயல்வடிவம் கொடுக்க 
விழைகிறது . 


பி . தங்கமணி , 
வருவாய்த் துறை அமைச்சர் . 


அ . மு .பி . ஜமாலுதீன் , 

செயலாளர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


